© [Regd. No. TN/CCN/467/201 2-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2021 [விலை: ரூ.3.20 காசு. 








தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 























எண்‌ 10] சென்னை, புதன்கிழமை, மார்ச்‌ 10, 2021 
மாசி 26, சார்வரி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2052 


பகுதி 1/--பிரிவு 1இன்‌ இணைப்பு 











துறைத்‌ தலைவர்களுடைய அறிவிப்புகள்‌ 





1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ பிரிவு 44(4)-ன்‌ கீழான அறிவிக்கை. 
(5.6.6 6007. 3946/24 5/2019.) 


























வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு என்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 
() 2 3 
1 53/1996 புதுக்கோட்டை நாடார்‌ உறவின்‌ முறை சங்கம்‌ 
புதுக்கோட்டை, இரா. குமார்‌, 
2021, ஜனவரி 27. (சங்கங்களின்‌ பதிவாளர்‌ மற்றும்‌ 


மாஉட்டப்பதிவாளார்‌ நிருவாகம்‌, 


1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ பிரிவு 44(2)-ன்‌ கீழான அறிவிக்கை. 
(௫.க.எண்‌; 915/(இ!]/2027,) 


1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ (குமிழ்நாடு சட்டம்‌ 27/1975) பிரிவு 44(2-ன்‌ கீழ்‌ அளிக்கப்படும்‌ 
அறிவிப்பானது, பிரிவு44(1)ன்‌ கீழ்‌ சங்கங்கள்‌ செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிப இவ்வலுவலக 
காமு எண்‌.6/இ!1/2020 நாள்‌:10-09-2020 முதல்‌ நாள்‌: 04-11-2020 தொடர்பாக கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப்‌ பதிலும்‌ 
பெறப்படவில்லை. எனவே இந்த அறிவிப்பு ““தமிழ்நாடு அரசிதழில்‌'' பிரசுரமாகும்‌ நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தக்க விளக்கம்‌ 
சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின்‌, கீழ்க்கண்ட சங்கங்களின்‌ பெயர்கள்‌ சங்கங்கள்‌ பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும்‌ என 
அறிவிக்கப்படுகிறது. 


DTP—VI-1 (T-Sup.) 10 [ 1] 










































































வரிசை சங்கங்களின்‌ பதிவு சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 

ஏர்‌ சண்‌ மற்றும்‌ வருடம்‌ 

(1) (2) (3) 

1. 06/2006 காந்திஜி உழவர்‌ முன்னேற்ற நலச்‌ சங்கம்‌ வார்டு எண்‌.2, வண்டாரி, வண்டாரி 
அஞ்சல்‌, பேரையூர்‌ தாலுகா, மதுரை மாவட்டம்‌ 

2. 07/2006 uf ஜெயம்‌ மகளிர்‌ மன்றம்‌ 61, மேலப்பச்சேரி தெரு, திருப்பரங்குன்றம்‌, 
மதுரை-625 005. 

3. 08/2006 uf மீனாட்சி சுந்தரேஸ்வரர்‌ கோவில்‌ கடை யூத்‌ டெவலப்மெண்ட்‌ அசோசியேஷன்‌ 
எண்‌. 87D, தவுசண்ட்‌ பில்லர்‌ மண்டபம்‌, அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர்‌ திருக்கோவில்‌, 
மதுரை-625 001. 

4. 09/2006 யூத்‌ சேவா சங்கம்‌ 100, பாரதியார்‌ ரோடு, ஜெய்ஹிந்த்புரம்‌, மதுரை. 

5. 10/2006 தென்மண்டல சலவைத்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌ 5 ஜி.எஸ்‌.டி.ரோடு, திருப்பரங்குன்றம்‌, மதுரை. 

6. 12/2006 தமிழ்நாடு நேதாஜி தொழிலாளர்‌ சங்கம்‌ 31/6 பண்டு ஆபீஸ்‌ காலனி, அழகப்பன்‌ நகர்‌, 
மதுரை-625 003. 

7. 16/2006 ஆனையூர்‌ மல்லிகை மகளிர்‌ சுய உதவிச்‌ சங்கம்‌ டோர்‌5/21॥ சிலையநேரி, 
மதுரை- 625 017. 

8. 18/2006 கனக லெட்சுமி விமன்‌ வெல்பர்‌ அஸோஸியேசன்‌ 31.B.C. பால கிருஷ்ண ஜயர்லேன்‌ ஒல்டு 
குயவர்‌ பாளையம்‌ ரோடு, மதுரை-625 009. 

9. 20/2006 நேசநேரி கிராம முன்னேற்ற சங்கம்‌ நேசநேரி செங்கப்படை அஞ்சல்‌ திருமங்கலம்‌ தாலுகா, 
மதுரை மாவட்டம்‌. 

10. 21/2006 ஒயிட்‌ ரோஸ்‌ நற்பணி மன்றம்‌ 30, சுங்கம்‌ பள்ளிவாசல்‌ தெரு, இப்ராம்ஷா காம்பவுண்டு, 
மதுரை -625 001. 

11. 24/2006 மதுரை டிஸ்டிரிக்ட்‌ சூ மேக்கர்ஸ்‌ வெல்போர்‌ அசோசியேசன்‌ 17, சரஸ்வதி லாட்ஜ்‌, டவுன்‌ 
ஹால்‌ ரோடு, மதுரை-625 001. 

12. 29/2006 சதர்ன்‌ ரீஜன்‌ ரிடையா்ஸ்‌ அசோசியேசன்‌ ஸயுனிவர்ச்ல்‌ ரீ டிரேடிங்‌ கம்பெனி, 
யுனிவர்சல்‌ நகர்‌, 8 மேட்டுத்‌ தெரு, பெத்தானியாபுரம்‌, மதுரை. 

13. 30/2006 சாலை உபயோகிப்போர்‌ நலச்சங்கம்‌ பிளாட்‌ நிர்‌ 2597, T.N.H.B. காலனி 
வில்லாபுரம்‌, மதுரை. 

14. 32/2006 பசுமலை ஆசிரியர்‌ குடியிருப்பு நல உரிமைச்‌ சங்கம்‌ 23, ஆசிரியர்‌ குடியிருப்பு, பசுமலைஇ), 
மதுரை--4. 

15. 33/2006 மதுரை மாநகர்‌ 38 வது வார்டு பொது மக்கள்‌ நல உரிமைச்சங்கம்‌ கதவு எண்‌,.31 
(வது மாடி), தெற்குமாசி வீதி, மதுரை - 625 001. 

16. 34/2006 மதுரை நெட்வொர்க்‌ பாசிட்டிவ்‌ பீப்புள்‌ 86/40, கட்ராபாளையம்‌ தெரு, பெரியார்‌ காம்ப்ளக்ஸ்‌, 
பஸ்‌ ஸடாண்ட்‌ எதிரில்‌, மதுரை - 625 001. 

17. 39/2006 மதுரை வடமேற்கு பைபாஸ்‌ புறநகர்‌ பழைய இரும்பு பேப்பர்‌ பிளாஸ்டிக்‌ சிறு 
வியாபாரிகள்‌ நலச்சங்கம்‌ 63 எப்‌, இருளப்ப கோனார்‌, தொழில்‌ பேட்டை, சம்மட்டிபுரம்‌, 
மதுரை - 625 010. 

18. 43/2006 மதுரை டிஸ்டிரிக்‌ டக்‌ ஒன்டோ அமெச்சூர்‌ அசோசியேசன்‌ 121, கந்தசாமி தெரு, நேதாஜி 
மெயின்‌ ரோடு, நேரு நகர்‌, மதுரை - 625 010. 

19. 44/2006 வைகை ரீஜனல்‌ அண்டு ஸ்போட்ஸ்‌ கிளப்‌ 193/2 அபிராமிநகர்‌, கருப்பாயூரனரி, மதுரை. 

20. 45/2006 சுங்குராம்பட்டி கிராம வளர்ச்சி நற்பணி மன்றம்‌ 3/164, சுங்குராம்பட்டி, திருமங்கலம்‌, மதுரை. 

21. 49/2006 பைகாரா விதவை கணவனால்‌ கைவிடப்பட்ட பெண்கள்‌ ஆதரவற்ற பெண்கள்‌ நலச்சங்கம்‌ 








முத்துராமலிங்கபுரம்‌, இ.பி. மெயின்‌ ரோடு, ராஜ்குமார்‌ காம்லக்ஸ்‌, பைக்காரா, மதுரை - 
625 004. 



















































































வரிசை சங்கங்களின்‌ பதிவு சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 

ஏண்‌ சன்‌ மற்றும்‌ வருடம்‌ 

(1) (2) (3) 

22. 51/2006 மக்கள்‌ நல அமைப்பு நலச்சங்கம்‌ (People Welfare Organesation PWO) பிளாட்‌, 1421. 
வில்லங்கபுரம்‌, ஹவுசிங்‌ போர்டு, மதுரை - 625 012. 

23. 55/2006 குடியிருப்போர்‌ வர்த்தகர்கள்‌ பொது மக்கள்‌ உரிமை பாதுகாப்புச்‌ சங்கம்‌ 57A, தெற்குமாசி 
வீதி, மறவர்‌ சாவடி, D.M. கோர்ட்‌, மதுரை- 625 001. 

24. 56/2006 மதுரை டிஸ்டிரிக்ட்‌ பென்டிகால்ட்‌ மினிஸ்டர்‌ பெல்லோஹிப்‌ மதுரை நம்பர்‌ 4, விஸ்வநாதபுரம்‌ 
1வது தெரு, ரேட்பெல்‌ ஆர்கேடு, மதுரை- 625 016. 

25. 59/2006 காவியம்‌ பெண்கள்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ மேம்பாட்டு மையம்‌ மேல அனுப்பானடி, மதுரை-9 
217ஏ, சக்தி விநாயகர்‌ கோவில்‌ தெரு, மேல அனுப்பானடி, மதுரை. 

26. 60/2006 தே.கல்லுப்பட்டி வட்டார வயலகம்‌ கூட்டமைப்பு கீதா ஆஸ்பிடல்‌ எதிர்புரம்‌, கள்ளிக்குடி 
ரோடு, தே.கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம்‌. 

27. 61/2006 மஹாநதி அல்ட்ரா டெவலப்மெண்ட்‌ சொஸைட்டி பிளாட்‌ 2597, T.N.H.B. காலனி, வில்லாபுரம்‌, 
மதுரை- 625 O11. 

28. 62/2006 பேக்‌ உற்பத்தியாளர்கள்‌ நலச்சங்கம்‌ 44, இம்மையில்‌ நம்மை தருவார்‌ கோவில்‌, 
மதுரை - 625 001. 

29. 63/2006 தமிழ்நாடு வாக்காளர்‌ உரிமைக்கழகம்‌ 22, கீழமாசி வீதி 2வது மாடிஇ, மதுரை. 

30. 65/2006 சீனிவாசா நகர்‌ தொகுப்பு வீடு திட்ட உறுப்பினர்கள்‌ நலச்சங்கம்‌ 4/225 சீனிவாசா நகர்‌, 
தொகுப்பு வீடு திட்ட உறுப்பினர்கள்‌ நலச்‌ சங்கம்‌, மதுரை. 

31. 66/2006 மதுரை மாநகர்‌ இரும்பு பாத்திர அடிசரக்கு தொழிலாளர்கள்‌ நலச்சங்கம்‌ கதவு 
எண்‌.3, காயிதே மில்லத்‌ நகர்‌, கீழவெளி வீதி, மதுரை- 625 001. 

32. 67/2006 மதுரை நகர்‌ பாத்திரம்‌ பழைய துணி வியாபாரிகள்‌ சங்கம்‌ 30, சுங்கம்‌ பள்ளிவாசல்‌ தெரு, 
கீழவெளி வீதி, மதுரை. 

33. 68/2006 மதுரை தாட்கோ ஒப்பந்தக்காரர்கள்‌ நலச்சங்கம்‌ 25/26/5 வது தெரு, பிரசன்னா காலனி, 
மகேஸ்வரன்‌ பால்பண்ணை அருகில்‌, அவனியாபுரம்‌ அஞ்சல்‌, மதுரை. 

34. 74/2006 மதுரை மாவட்டம்‌ வள்ளல்‌ அதியமான்‌ கைத்தறி நெசவாளர்கள்‌ நலச்சங்கம்‌ 
92, மேலப்பெருமாள்‌ மேஸ்திரி வீதி, மதுரை. 

35. 75/2006 மதுரை மாநகர்‌ கரிமேடு மார்கெட்‌ ஜெ.ஜெ. அனைத்து சிறுவியாபாரிகள்‌ நலச்சங்கம்‌ 
கரிமேடு மார்க்கெட்‌, கரிமேடு, மோதிலால்‌ மெயின்‌ ரோடு, மதுரை- 625 016. 

36. 76/2006 All Clinical Yoga Therapists And Yoga Psychologists Federation (ACYTPF) 
50, மேல பொன்னகரம்‌ 3வது தெரு, மதுரை - 625 016. 

37. 77/2006 மதுரை மாவட்ட வாஸார்‌ (மெட்டல்‌) தயாரிப்பாளர்கள்‌ நலச்சங்கம்‌ கதவு எண்‌.203, பாரதியார்‌ 
ரோடு, ஜெய்ஹிந்தபுரம்‌, மதுரை. 

38. 79/2006 ரேவா டெக்னிகல்‌ எஜீகேசனல்‌ சொஸைட்டி 68, நாவலர்‌ நகர்‌ 3வது தெரு, எஸ்‌.எஸ்‌.காலனி, 
மதுரை. 

39. 80/2006 சாலை பயண சீரமைப்பு சங்கம்‌ 144, 2வது மாடி, புறவழிச்சாலை, பெத்தானியாபுரம்‌ பேருந்து 
நிறுத்தம்‌ அருகில்‌, மதுரை - 625 016. 

40. 82/2006 மயில்ராயன்‌ கோட்டை நாடு கள்ளர்‌ உறவின்முறை சங்கம்‌ 27, லெட்சுமபுரம்‌ 7வது தெரு, 
மதுரை -1. 

41. 83/2006 முத்துத்தேவர்‌ காலனி குடியிருப்போர்‌ நலச்சங்கம்‌ முத்துத்தேவர்‌ காலனி, விராட்டி பத்து, 
மதுரை- 625 016. 

42. 84/2006 குளோரின்‌ நற்பணி மன்றம்‌ தமிழ்நாடு ஹவுசிங்‌ போர்டு, மேல அனுப்பானடி, 
மதுரை- 625 009. 

43. 85/2006 சுயராஜ்‌ சரல்‌ பீப்பிள்ஸ்‌ டெவலப்மெண்ட்‌ ஆர்கனிசேசன்‌ 2/85, வெஸ்ட்‌ ஸ்ரீட்‌ வான்டாரை 








போஸ்ட்‌, சாத்தூர்‌ வழி) பேரையூர்‌ தாலுகா, மதுரை. 



















































































வரிசை சங்கங்களின்‌ பதிவு சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 

ஏண்‌ சன்‌ மற்றும்‌ வருடம்‌ 

(1) (2) (3) 

44. 87/2006 திருப்பரங்குன்றம்‌ நண்பர்கள்‌ சங்கம்‌ 4, வடக்குரதவீதி, திருப்பரங்குன்றம்‌, மதுரை-5. 

45. 88/2006 தி சொசைட்டி பார்‌ டெவலப்மெண்ட்‌ 170. புட்டுத்தோப்பு மெயின்‌ ரோடு, ஆரப்பாளையம்‌, 
மதுரை - 625 016. 

46. 90/2006 மதுரை மாவட்ட நடமாடும்‌ பழைய இரும்பு தகரம்‌ பிளாஸ்டிக்‌ வியாபாரிகள்‌ நலச்சங்கம்‌ 
டோர்‌. 8 தெய்வகன்னி தெரு, அனுப்பானடி, மதுரை. 

47. 92/2006 மக்கள்‌ நுகர்வோர்‌ விழிப்புணர்வு இயக்கம்‌ 35, 6.௩. கெஸ்ட்‌ ஹவுஸ்‌, கோபால கொத்தன்‌ 
தெரு, மதுரை. 

48. 93/2006 பசும்பொன்‌ தேவர்‌ சிந்தனை மையம்‌ ரூம்‌ நம்பர்‌.1 பெருமாள்‌ தெப்பக்குளம்‌ தெரு, டவுன்‌ 
ஹால்‌ ரோடு, மதுரை- 625 001. 

49. 94/2006 மதுரை மாவட்ட இனைத்து பத்திரிக்கைகள்‌ விநியோகஸ்தர்கள்‌ நலச்சங்கம்‌ 12 ஏ, 
படடுத்தோப்பு ரோடு, ஆரப்பாளையம்‌ கிராஸ்‌, ஆரப்பாளையம்‌, மதுரை - 625 016. 

50. 95/2006 டாக்டர்‌. இராதாகிருஷ்ணன்‌ கல்வி அறக்கட்டளை தொண்டு அமைப்பு 10, கோதண்டராம்‌ 
ரோடு, மகாளிப்பட்டி ரோடு, மதுரை - 625 001. 

51. 98/2006 பறம்புபட்டி பட்டதாரிகள்‌ மீனவர்‌ நலச்சங்கம்‌ பரம்புபட்டி, மதுரை தெற்கு தாலுகா, மதுரை. 

52. 104/2006 வெண்ணிலா மகளிர்‌ குழு விராதனூர்‌, மதுரை. 

53. 110/2006 திருப்பரங்குன்றம்‌ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி வாசல்‌ ஆட்டோ ஓட்டுனர்கள்‌ நலச்சங்கம்‌ 
63/8. 5/2 பெரிய ரத வீதி, பெரியார்‌ தேர்திடல்‌ அருகில்‌, திருப்பரங்குன்றம்‌, மதுரை. 

54. 111/2006 திருமங்கலம்‌ ஆயிர வைசிய சங்கம்‌ 44சி/1, சோழவந்தான்‌ ரோடு, திருமங்கலம்‌, மதுரை. 

55. 113/2006 மதுரை டிஸ்டிரிக்ட்‌ வெகிக்கிள்‌ டிரான்ஸ்போர்ட்‌ கன்சல்ட்‌ பென்ட்ஸ்‌ அசோசியேசன்‌ 90, 
சத்ப மூர்த்தி நகர்‌, தெற்கு, .7.0.அலுவலகம்‌ எதிரில்‌ பைபாஸ்‌ ரோடு, மதுரை. 

56. 115/2006 மாறன்‌ அல்ரா டெவலப்மென்ட்‌ சொசைட்டி 7/874, ஜவஸஹர்புரம்‌ முதல்‌ குறுக்குத்‌ தெரு, 
ஆழ்வார்‌ நகர்‌, நாகமலை புதுக்கோட்டை, மதுரை - 9. 

57. 116/2006 எஸ்‌ கே ஐ டெக்‌ சொஸைட்டி எண்‌.1, அக்ரஹாரம்‌, பழங்காநத்தம்‌, மதுரை-625 003. 

58. 117/2006 துவரிமான்‌ புதுக்குடி வெற்றிலை கொடிக்கால்‌ விவசாயிகள்‌ முன்னேற்ற சங்கம்‌ 
99, சந்தன மாரியம்மன்‌ கோவில்‌, ஏற்குடி அச்சம்பத்து, மதுரை -10. 

59. 119/2006 ஸ்ரீ சிவசக்தி சோசியல்‌ பப்ளிக்‌ வெல்போர்‌ சொஸைட்டி எச்‌ 74, தமிழ்நாடு வீட்டு வசதி 
வாரிய காலனி, ரயிலார்‌ நகர்‌, மதுரை - 625 016. 

60. 122/2006 மதுரை மாநகர்‌ பொறியாளர்‌ நலச்‌ சங்கம்‌, 112, கருப்பையாத்‌ தேவர்‌ தெரு, 
நடராஜ்‌ நகர்‌, கோச்சடை, மதுரை-625 016, 

61. 123/2006 மதுரை மாவட்ட ராஜீவ்‌ காந்தி கைத்தறி நெசவாளர்‌ முன்னேற்றச்‌ சங்கம்‌, 
47/6, ராஜீவ்‌ காந்தி தெரு, மீனாட்சி நகர்‌, வில்லாபுரம்‌, மதுரை. 

62. 126/2006 ஹியூமன்‌ ரைட்ஸ்‌ புரெக்ஷன்‌ அண்டு ப்ரீ லீகல்‌ எய்டு சொசைட்டி, 2ஏ, வன்னியன்‌ கிணற்றுச்‌ 
சந்து, நேதாஜி ரோடு, மதுரை. 

63. 129/2006 மதுரை சிறு வாகன மோட்டார்‌ தொழிலாளர்கள்‌ நலச்சங்கம்‌, 86, கீழமாசி வீதி, 
மதுரை-625 001. 

64. 130/2006 தென்‌ மண்டல மணல்‌ லாரி உரிமையாளர்கள்‌ மற்றும்‌ மணல்‌ விற்பனையாளர்கள்‌ நலச்சங்கம்‌, 
கதவு எண்‌. 2, விஜயராஜன்‌ காம்ப்ளக்ஸ்‌, ராமநாதபுரம்‌ மெயின்‌ ரோடு, விரகனூர்‌ சுற்றுச்சாலை 
அருகில்‌, மதுரை-625 009. 

65. 131/2006 திருப்பரங்குன்றம்‌ திருக்கோயில்‌ ஆலய பணியாளர்கள்‌ பக்த ஜன சபை சங்கம்‌, 








120, 6.5.1. ரோடு, திருப்பரங்குன்றம்‌, மதுரை. 



















































































வரிசை சங்கங்களின்‌ பதிவு சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 

ஏண்‌ சன்‌ மற்றும்‌ வருடம்‌ 

() (2) (3) 

66. 132/2006 உழைக்கும்‌ பெண்கள்‌ அமைப்பு, 38, கொல்லம்‌ பட்டரை தெரு, மதுரை-625 001. 

67. 136/2006 ஐயா பண்பாளர்‌ பி.டி.ஆர்‌. நினைவு கால்நடை பிராணிகள்‌ வதை தடுப்பு பாதுகாப்பு 
நலச்சங்கம்‌, டோர்‌ 6, வைத்தியநாதபுரம்‌, மதுரை. 

68. 137/2006 அன்னை அஞ்சுகம்‌ ஆண்கள்‌ சுய உதவிக்‌ குழு, கதவு எண்‌. 10, காயிதே மில்லத்‌ நகர்‌ 
4வது தெரு, கீழவெளி வீதி, மதுரை. 

69. 139/2006 அல்குர்பான்‌ பிராஜெக்ட்‌ அசோசியேசன்‌, 518, ஈத்ஹா பில்டிங்‌ அரசரடி, 
மதுரை-625 016. 

70. 140/2006 கங்காநகர்‌ பூம்புகார்‌ நகர்‌ மாருதி நகர்‌ குடியிருப்போர்‌ நலச்சங்கம்‌ மேல அனுப்பானடி, 
5/34, பூம்புகார்‌ நகர்‌, மேல அனுப்பானடி, மதுரை-625 009. 

71. 142/2006 தமிழ்நாடு ஐந்தொழில்‌ ஆச்சாரி மக்கள்‌ நல வளர்ச்சி சங்கம்‌, 10, பெரியசாமிக்‌ கோனார்‌ 
சந்து, பொன்னகரம்‌, மதுரை-625 016. 

72. 144/2006 பாண்டியன்‌ நகர்‌ குடியிருப்போர்‌ நலச்சங்கம்‌, கதவு எண்‌. 43, மத்திய தெரு, பாண்டியன்‌ 
நகர்‌, திருநகர்‌, மதுரை-625 006. 

73. 146/2006 வெல்த்‌ மணி சங்கம்‌, 32, தெற்கு தெரு, சப்பாணி கோவில்‌ தெரு, மதுரை. 

74. 150/2006 மதுரை தென்னக வாணியர்‌ முன்னேற்ற சங்கம்‌, 41, ஆரப்பாளையம்‌ கிராஸ்‌ ரோடு, 
மதுரை-625 016. 

75. 151/2006 மெய்வழி ஆண்டவர்‌ குருஜி சபை, 4ஏ, சிங்காரத்தோப்பு, தெற்கு வேது தெரு, 
மதுரை-625 001. 

76. 154/2006 மதுரை பேன்ஸி Birds பிரிடர்ஸ்‌ வெல்போர்‌ அசோசியேஷன்‌, 27ஏ, அன்சாரி நகர்‌, 
7வது தெரு, மஹுபூப்பாளையம்‌, சிவகாசி நாடார்‌ ஸ்கூல்‌ அருகில்‌, மதுரை-625 010 

77. 155/2006 Bharat Bio Fuels Growers and Manufacture Association, 14, ஹார்வி நகர்‌, 
மதுரை-625 016. 

78. 156/2006 யோக விநாயகர்‌ நகர்‌ குடியிருப்போர்‌ நலச்சங்கம்‌, வீரமுடையான்‌ மெயின்ரோடு, முத்துப்பட்டி, 
மதுரை-625 003. 

79. 162/2006 மதுரை லாலா ஸ்ரீ ரெங்க சத்திரம்‌ சாரிட்டீஸ்‌ வாடகைதாரர்களின்‌ சங்கம்‌, கடை எண்‌. 49, 
லாலா பேட்டை, 11, 12 கீழவெளி வீதி, மதுரை-625 001. 

80. 163/2006 திருமலை ஸ்ரீனிவாச மனமகிழ்‌ மன்றம்‌, கள்ளிக்குடி, கதவு எண்‌ 6124, ரயில்வே பீடர்‌ ரோடு, 
கள்ளிக்குடி, திருமங்கலம்‌ தாலுகா, மதுரை மாவட்டம்‌. 

81. 165/2006 மதுரை மாவட்ட தோட்டக்‌ கலை காய்‌ கனி உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌, கதவு எண்‌ 494, 
திருமங்கலம்‌, மெயின்ரோடு, செக்கானூரளரி, மதுரை. 

82. 167/2006 விடிவெள்ளி புனித வளனார்‌ மகளிர்‌ சங்கம்‌, Se, பாக்கியத்தேவர்‌ காம்பவுண்ட்‌ முத்து 
ராமலிங்கத்‌ தேவர்‌ தெரு, காமராஜபுரம்‌, மதுரை. 

83. 169/2006 சாதனை புனித வளனார்‌ மகளிர்‌ சங்கம்‌, 31/37B, அண்ணா மேற்குத்‌ தெரு, காமராஜபுரம்‌, 
மதுரை-625 009. 

84. 170/2006 இமயம்‌ புனித வளனார்‌ மகளிர்‌ சங்கம்‌, 11, திருவள்ளுவர்‌ தெரு, காமராஜபுரம்‌, 
மதுரை-625 009. 

85. 172/2006 லைப்‌ சேப்டி கிளப்‌, பழைய எண்‌. 35/1, புதிய எண்‌. 75, முதல்‌ மாடி, காமராஜர்‌ சாலை, 
கீழவாசல்‌ அருகில்‌, மதுரை-625 009. 

87. 179/2006 பழநி சாது முத்துச்சாமி சேவா சங்கம்‌, 39/40, வீரணன்‌ சந்து, தெற்குத்‌ தெரு, காந்தி சிலை 
சமீபம்‌, திருமங்கலம்‌, மதுரை மாவட்டம்‌. 

88. 180/2006 கள்ளர்‌ Fenty தமிழாசிரியர்‌ சங்கம்‌, 6/9, பச்சரிக்காரத்‌ தெரு, 3வது சந்து, தெற்குமாசி 








வீதி, மதுரை- 1 
































வரிசை சங்கங்களின்‌ பதிவு சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ ஏன்‌ மற்றும்‌ வருடம்‌ 
(1) (2) (3) 
89. 181/2006 முத்து செல்வி புறநகர்‌ மகளிர்‌ சங்கம்‌, பழைய டோர்‌ 30B, புதிய டோர்‌ 31A, கக்கன்‌ தெரு, 
காமராஜபுரம்‌, மதுரை-625 009. 
90. 184/2006 சோழவந்தான்‌ வழக்கறிஞர்கள்‌ நலச்சங்கம்‌, 12/271, பெரிய கடை வீதி, சோழவந்தான்‌, 
மதுரை மாவட்டம்‌. 
91. 192/2006 வள்ளல்‌ ஹபீக்‌ இளைஞர்கள்‌ நலச்சங்கம்‌, மதுரை, கதவு எண்‌. 35சி, காஜா தெரு, 
எம்‌.கே.புரம்‌, மதுரை-625 011. 
92. 193/2006 மதுரை டிஸ்டிரிக்ட்‌ காயி புரோடக்டஸ்‌ மேனுபேக்சர்ஸ்‌ அசோசியேஷன்‌, எண்‌,. 3, வடக்கு 
1வது தெரு, பல்கலை நகர்‌ கிழக்கு, மதுரை-625 021. 
93. 194/2006 யூனிடி தங்க ஆபரண தொழிலாளர்கள்‌ நலச்சங்கம்‌, 10, மேட்டு கம்மாளத்‌ தெரு, தெற்காவணி 
மூல வீதி, மதுரை-1 
94. 196/2006 மதுரை ஸ்ரீ முருகன்‌ வர்த்தகச்‌ சங்கம்‌, 176, நாடார்‌ வித்யா சாலை சந்து, தெற்குவாசல்‌, 


மதுரை-625 001. 





95. 197/2006 செக்காணுரணி கள்ளர்‌ மேல்நிலைப்பள்ளி பழைய மாணவர்கள்‌ சங்கம்‌, பி.188, சுப்பையா 
தேவர்‌ தெரு, செக்கானூரணி, திருமங்கலம்‌ தாலுகா, மதுரை மாவட்டம்‌. 

















96. 199/2006 வல்லபாய்‌ படேல்‌ கடிகாரத்‌ தொழிலாளர்கள்‌ மற்றும்‌ சிறு வர்த்தகர்கள்‌ நலச்சங்கம்‌, 
2, வடக்குவாசல்‌, சோமசுந்தரம்‌ காலனி, மதுரை-625 016. 

97. 200/2006 ufelmeh லோடுவேன்‌ உரிமையாளர்கள்‌ மற்றும்‌ ஓட்டுநர்கள்‌ நலச்சங்கம்‌, 
3இ, கேட்லாக்‌ ரோடு, மதுரை-625 009. 

98. 223/2006 Ayurvedic Students Association (ASA). எண்‌: 64, முனிச்சாலை ரோடு, 
மதுரை-625 009. 

99. 225/2006 Foundation of Rural Development, 85, திருவள்ளுவர்‌ நகர்‌, திருநகர்‌ (அஞ்சல்‌), மதுரை. 

100. 228/2006 கோச்சடை ஸ்ரீ முத்தையா சுவாமி சலவை தொழிலாளர்கள்‌ நலச்சங்கம்‌, 26/40, காளான்‌ 














கோவில்‌ தெரு, கோச்சடை, மதுரை. 





மதுரை(தெற்கு), Ge. செந்தமிழ்ச்செல்வன்‌, 
2021, பிப்ரவரி 8. சங்கங்களின்‌ பதிவாளர்‌ மற்றும்‌ 
மாவட்டப்புதிவாளர்‌ இிர்பாகம்‌, 

உதவி பதிவுக்‌ துறைத்‌ தலைவர்‌ நிலையில்‌. 


1983-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவு சட்டப்பிரிவு 44(8)ன்‌ கீழ்‌ அறிவிக்கை. 
டி.கே. 116 அசோக்‌ லேலண்ட பணியாளர்கள்‌ கூட்டுறவு பண்டக சாலை ஓசூர்‌ வட்டம்‌, கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 


(௬.௧. ஏண்‌ 1150/2016/F1) 


கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஒசூர்‌ வட்டம்‌, டி.கே. 116 அசோக்‌ லேலண்ட பணியாளர்கள்‌ கூட்டுறவு பண்டக சாலை கூட்டுறவுச்‌ 
சங்கங்களின்‌ துணைப்பதிவாளர்‌, ஒசூர்‌ அவர்களின்‌ செயல்முறை ஆணை ந.க. எண்‌ 1150/2016/சப நாள்‌ 31-10-2017ன்படி கலைக்கப்பட்டு 
கலைத்தல்‌ அலுவலராக ஒசூர்‌ சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்பதிவாளர்‌ அலுவலகத்தின்‌ கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (அலுவலகம்‌) 
பொறுப்பு நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 

1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின்‌ சட்ட விதிகள்‌ 1988 விதி 114(8)-ன்‌ படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 


டி.கே. 125 ஏசியன்‌ பேரிங்க்ஸ்‌ பணியாளர்கள்‌ கூட்டுறவு சிக்கனம்‌ மற்றும்‌ கடன்‌ சங்கம்‌ ஓசூர்‌ வட்டம்‌, கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 
௬.௧. எண்‌ 7585/201/9ப] 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஒசூர்‌ வட்டம்‌, டி.கே. 125 ஏசியன்‌ பேரிங்க்ஸ்‌ பணியாளர்கள்‌ கூட்டுறவு சிக்கனம்‌ மற்றும்‌ 
கடன்‌ சங்கம்‌ சங்கங்களின்‌ துணைப்பதிவாளர்‌, ஒசூர்‌ அவர்களின்‌ செயல்முறை ஆணை ந.க. எண்‌ 71588/2019/su நாள்‌ 
20-3-2020-ன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல்‌ அலுவலராக ஒசூர்‌ சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்பதிவாளர்‌ அலுவலகத்தின்‌ 
கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (அலுவலகம்‌) பொறுப்பு நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 


1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ சட்டம்‌ விதிகள்‌ 1988 விதி 114(8)-ன்‌ படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 


7 


டி.கே. 64 பாகலூர்‌ பிரிமியர்‌ மில்ஸ்‌ கூட்டுறவு பண்டக சாலை ஓசூர்‌ வட்டம்‌, கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 
௬.௧. எண்‌ 9/2/2019௪பு] 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஒசூர்‌ வட்டம்‌, டி.கே. 64 பாகலூர்‌ பிரிமியர்‌ மில்ஸ்‌ கூட்டுறவு பண்டக சாலை, கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ 
துணைப்‌ பதிவாளர்‌, ஒசூர்‌ அவர்களின்‌ செயல்முறை ஆணை ந.க. எண்‌ 912/2019/eu நாள்‌ 20-3-2020ன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல்‌ 
அலுவலராக ஒசூர்‌ சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்‌ பதிவாளர்‌ அலுவலகத்தின்‌ கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (அலுவலகம்‌) பொறுப்பு 
நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 





1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ சட்டம்‌ விதிகள்‌ 1988 விதி 114(8)-ன்‌ படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 


டி.கே. 117, எல்போர்ஜ்‌ பணியாளர்கள்‌ கூட்டுறவு சிக்கனம்‌ மற்றும்‌ கடன்‌ சங்கம்‌ ஓசூர்‌ வட்டம்‌, கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 
(௬.௧. எண்‌ 1590/2019/F1) 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஒசூர்‌ வட்டம்‌, டி.கே. 117 எல்போர்ஜ்‌ பனரியாளர்கள்‌ கூட்டுறவு சிக்கனம்‌ மற்றும்‌ கடன்‌ சங்கம்‌, கூட்டுறவுச்‌ 
சங்கங்களின்‌ துணைப்‌ பதிவாளர்‌, ஒசூர்‌ அவர்களின்‌ செயல்முறை ஆணை ந.க. எண்‌ 1590/2019/su நாள்‌ 20-3-2020-ன்படி கலைத்தல்‌ 
அலுவலராக ஒசூர்‌ சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்‌ பதிவாளர்‌ அலுவலகத்தின்‌ கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (அலுவலகம்‌) பொறுப்பு 
நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 





1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ சட்ட விதிகள்‌ 1988 விதி 114(8)-ன்‌ படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 


டி.கே. 115, தளி தொழில்‌ ஒப்பந்தக்‌ கூட்டுறவு சங்கம்‌ ஓசூர்‌ வட்டம்‌, கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 
௬.௧. எண்‌ 1589/2019 பி 


கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஒசூர்‌ வட்டம்‌, டி.கே. 115 தளி தொழில்‌ ஒப்பந்தக்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ 
துணைப்பதிவாளர்‌, ஒசூர்‌ அவர்களின்‌ செயல்முறை ஆணை ந.க. எண்‌ 7289/2019/ச௪ப நாள்‌ 20-3-2020-ன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல்‌ 
அலுவலராக ஒசூர்‌ சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்பதிவாளர்‌ அலுவலகத்தின்‌ கூட்டுறவு சார்பதிவாளர்‌ (அலுவலகம்‌) பொறுப்பு 
நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 

1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ சட்ட விதிகள்‌ 1988 விதி 114(8)-ன்‌ படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 


ஒசூர்‌, ப. சுந்தரம்‌, 
2020 டிசம்பர்‌ 29. கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ குை௱ப்பதிவாளா்‌. 


1983-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின்‌ சட்டப்பிரிவு 137(2) (6)-ன்‌ கீழ்‌ சங்கம்‌ கலைக்கப்பட்டு சட்டப்பிரிவு 
138(1)-ன்‌ கீழ்‌ கலைத்தல்‌ அலுவலர்‌ நியமனம்‌ செய்தல்‌ பற்றிய அறிவிக்கை. 


ஒய்‌.எம்‌. 101 ஜெயராம்‌, ஆக்ஸ்போர்டு மற்றும்‌ ஸ்ரீஅங்காளம்மன்‌ (ஜோசா) பொறியியல்‌ கல்லூரிகளின்‌ பணியாளர்கள்‌ கூட்டுறவு 
சிக்கன கடன்‌ சங்கம்‌ 


(5.8. எண்‌ 145/202 1/51) 


திருச்சிராப்பள்ளி மண்டலம்‌ முசிறி சரக கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ துணைப்‌ பதிவாளர்‌ அலுவலகக்‌ கட்டுப்பாட்டில்‌ துறையூர்‌ 
வட்டத்தில்‌ செயல்பட்டு வந்த ஒய்‌.எம்‌. 101 ஜெயராம்‌, ஆக்ஸ்போர்டு மற்றும்‌ ஸ்ரீஅங்காளம்மன்‌ (ஜோசா) பொறியியல்‌ கல்லூரிகளின்‌ 
பணியாளர்கள்‌ கூட்டுறவு சிக்கன கடன்‌ சங்கம்‌ 25-01-2021 அன்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின்‌ சட்டம்‌ 1983, சட்டப்பிரிவு 137(2) 
(0)-இன்‌ கீழ்‌ கலைத்தும்‌, சட்டப்பிரிவு 138(1)-இன்‌ கீழ்‌ கலைத்தல்‌ அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர்‌/கலைத்தல்‌ கூட்டுறவு சங்கங்களின்‌ 
துணைப்பதிவாளர்‌ அலுவலகம்‌, முசிறி-ஐ நியமனம்‌ செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. 


முசிறி சரகம்‌, முசிறி, ஏ.எஸ்‌. கணேசன்‌, 
2021 பிப்ரவரி 5. துணைப்‌ பதியான 
கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ கதுை௱ப்பதியாளா்‌ அலுவலகம்‌, 





தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


